பொய்‌ சொல்லாதே! 


ஆகையால்‌, பொய்யை விட்டுவிட்டு, 
ஒவ்வொருவரும்‌ அவரவர்‌ அண்டை 
வீட்டாரிடம்‌ உண்மையைப்‌ பேசுங்கள்‌: 
ஏனென்றால்‌ நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ 
உறுப்புகள்‌. எபேசியர்‌ 4:25 


அண்டை வீட்டாருக்கு எதிராக பொய்‌ சாட்சி சொல்ல வேண்டாம்‌. 
யாத்திராகமம்‌ 20:16 பொய்யான மாயைகளைக்‌ கவனிப்பவர்கள்‌ 
தங்கள்‌ இரக்கத்தை விட்டுவிடுகிறார்கள்‌. யோனா 2:8 தீமைக்கு எந்த 
மனிதனுக்கும்‌ தீமை செய்ய வேண்டாம்‌. எல்லா மனிதர்களின்‌ 
பார்வையிலும்‌ நேர்மையான விஷயங்களை வழங்குங்கள்‌. நாள்‌ 
போல்‌ நேர்மையாக நடப்போம்‌; கலவரம்‌ மற்றும்‌ குடிபோதையில்‌ 
அல்ல, அறைகூவல்‌ மற்றும்‌ தேவையற்ற தன்மையில்‌ அல்ல, சண்டை 
மற்றும்‌ பொறாமையில்‌ அல்ல. ரோமர்‌ 12:17; 13:13 கர்த்தரின்‌ 
பார்வையில்‌ மட்டுமல்ல, மனிதர்களின்‌ பார்வையிலும்‌ நேர்மையான 
காரியங்களை வழங்குதல்‌. 2 கொரிந்தியர்‌ 8:21 இறுதியாக, 
சகோதரர்களே, எது உண்மையோ, எது நேர்மையானதோ... இவற்றைப்‌ 
பற்றி சிந்தியுங்கள்‌. பிலிப்பியர்‌ 4:8 .. அனைத்து தெய்வபக்தியிலும்‌ 
நேர்மையிலும்‌ அமைதியான மற்றும்‌ அமைதியான வாழ்க்கையை 
நடத்துங்கள்‌. 1 தீமோத்தேயு 2:2 ...அனைத்து விஷயங்களிலும்‌ 
நேர்மையாக வாழ விருப்பம்‌. எபிரெயர்‌ 13:18 நான்‌ அவரை 
அறிவேன்‌ என்று சொல்லியும்‌, அவருடைய கட்டளைகளைக்‌ 
கடைப்பிடிக்காதவன்‌ பொய்யன்‌, அவனுக்குள்‌ சத்தியம்‌ இல்லை. 
இயேசு கிறிஸ்து என்று மறுதலிப்ப வனைத்‌ தவிர வேறு யார்‌ பொய்யர்‌? 
அவர்‌ பிதாவையும்‌ குமாரனையும்‌ மறுதலிக்கும்‌ அந்திக்கிறிஸ்து. 

1 யோவான்‌ 2:4,22 ஒருவன்‌ நான்‌ கடவுளை நேசிக்கிறேன்‌ என்று 
சொல்லி, தன்‌ சகோதரனை வெறுத்தால்‌, அவன்‌ பொய்யன்‌; 
தேவனிடத்தில்‌ அன்புகூருகிறவன்‌ தன்‌ சகோதரனையும்‌ 
நேசிக்கவேண்டும்‌ என்ற இந்தக்‌ கட்டளையை அவராலே 
பெற்றிருக்கிறோம்‌. 1 யோவான்‌ 4:20-21 பொய்யான மாயைகளை 
எண்ணுகிறவர்களை நான்‌ வெறுத்தேன்‌; ஆனாலும்‌ நான்‌ கர்த்தரை 
நம்புகிறேன்‌. பொய்‌ உதடுகள்‌ மெளனமாகட்டும்‌; நீதிமான்களுக்கு 
எதிராகப்‌ பெருமையாகவும்‌ இழிவாகவும்‌ துக்கமான விஷயங்களைப்‌ 
பேசுகிறது. சங்கீதம்‌ 31:6,18 


..பொய்‌ பேசுகிறவர்களின்‌ வாய்‌ அடைக்கப்படும்‌. வஞ்சனை 
செய்பவன்‌ என்‌ வீட்டில்‌ குடியிருக்கமாட்டான்‌: பொய்‌ சொல்பவன்‌ என்‌ 
பார்வையில்‌ நிலைத்திருக்கமாட்டான்‌. சங்கீதம்‌ 63:11: 101:7 
பொய்யின்‌ வழியை என்னிடமிருந்து அகற்றி, உமது சட்டத்தை எனக்கு 
அருளும்‌. நான்‌ பொய்யை வெறுக்கிறேன்‌, வெறுக்கிறேன்‌: ஆனால்‌ 
உமது சட்டத்தை நான்‌ விரும்புகிறேன்‌. சங்கீதம்‌ 119:29 163 

இந்த ஆறு விஷயங்களைக்‌ கர்த்தர்‌ வெறுக்கிறார்‌: ஆம்‌, ஏழு அவருக்கு 
அருவருப்பானது: பெருமையான தோற்றம்‌, பொய்யான நாக்கு, 
குற்றமற்ற இரத்தம்‌ சிந்தும்‌ கைகள்‌, பொல்லாத கற்பனைகளை 
வடிவமைக்கும்‌ இதயம்‌, தீமைக்கு ஓடுவதில்‌ வேகமான கால்கள்‌, 
பொய்‌. பொய்‌ பேசுபவன்‌ சாட்சி, சகோதரர்களுக்குள்‌ கருத்து 
வேறுபாடுகளை விதைப்பவன்‌. நீதிமொழிகள்‌ 6:16-19 

பொய்யான உதடுகளால்‌ வெறுப்பை மறைப்பவனும்‌, அவதூறு 
பேசுபவனும்‌ முட்டாள்‌. திரளான வார்த்தைகளில்‌ பாவம்‌ இல்லை; தன்‌ 
உதடுகளை அடக்குகிறவனோ ஞானமுள்ளவன்‌. நீதிமான்களின்‌ நாக்கு 
நல்ல வெள்ளியைப்‌ போன்றது: துன்மார்க்கருடைய இதயம்‌ 
மதிப்புக்குரியது. நீதிமொழிகள்‌ 10:18-20 

நீதிமான்களுடைய எண்ணங்கள்‌ நியாயமானவை: துன்மார்க்கருடைய 
ஆலோசனையோ வஞ்சகமானவை. உண்மையைப்‌ பேசுகிறவன்‌ 
நீதியை வெளிப்படுத்துகிறான்‌; வாள்‌ குத்துவதுபோல்‌ பேசுகிறவர்‌ 
உண்டு: ஞானிகளின்‌ நாவோ ஆரோக்கியம்‌. சத்தியத்தின்‌ உதடு 
என்றென்றும்‌ நிலைத்திருக்கும்‌: ஆனால்‌ பொய்‌ நாக்கு ஒரு கணம்‌ 
மட்டுமே. தீமையைக்‌ கற்பனை செய்பவர்களுடைய உள்ளத்தில்‌ 
வஞ்சகம்‌ இருக்கிறது: அமைதியின்‌ ஆலோசனையாளர்களுக்கோ 
மகிழ்ச்சி. நீதிமான்களுக்குத்‌ தீமை நேராது: துன்மார்க்கரோ தீமையால்‌ 
நிறைந்திருப்பார்கள்‌. பொய்யான உதடுகள்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவை; உண்மையாக நடப்பவர்களோ அவருக்குப்‌ 
பிரியமானவர்கள்‌. நீதிமொழிகள்‌ 12:5 17-22 


நீதிமான்‌ பொய்யை வெறுக்கிறான்‌; நீதிமொழிகள்‌ 13:5 
உண்மையுள்ள சாட்சி பொய்‌ சொல்ல மாட்டான்‌: ஆனால்‌ பொய்‌ 
சாட்சி பொய்‌ பேசுவான்‌. தன்‌ வழியைப்‌ புரிந்துகொள்வதே 
விவேகியின்‌ ஞானம்‌: மூடரின்‌ மூடத்தனமோ வஞ்சகம்‌. உண்மையான 
சாட்சி ஆத்துமாக்களை விடுவிப்பார்‌: ஆனால்‌ வஞ்சகமான சாட்சி 
பொய்யைப்‌ பேசுகிறார்‌. நீதிமொழிகள்‌ 145,825 

துன்மார்க்கன்‌ பொய்யான உதடுகளுக்குச்‌ செவிகொடுக்கிறான்‌; 
பொய்யன்‌ குறும்பு மொழிக்கு செவிகொடுக்கிறான்‌. சிறந்த பேச்சு 
முட்டாள்‌ ஆகாது: பொய்‌ உதடுகள்‌ இளவரசனுக்கு மிகக்‌ குறைவு. 
நீதிமொழிகள்‌ 17:4,7 

வக்கிரமான உதடுகளை விட, உத்தமத்தில்‌ நடக்கிற ஏழையே மேல்‌. 
பொய்‌ சாட்சி தண்டிக்கப்படமாட்டான்‌, பொய்‌ பேசுகிறவன்‌ 
தப்பமாட்டான்‌. பொய்‌ சாட்சி தண்டிக்கப்படாமல்‌ இருப்பதில்லை, 
பொய்‌ பேசுகிறவன்‌ அழிந்து போவான்‌. மனுஷனுடைய ஆசை 
அவனுடைய தயவு: பொய்யனைப்பார்க்கிலும்‌ ஏழையே மேல்‌. 
நீதிமொழிகள்‌ 19:1,5,9,22 

பொய்‌ நாவினால்‌ பொக்கிஷங்களைப்‌ பெறுவது மரணத்தைத்‌ 
தேடுபவர்களுக்குத்‌ தூக்கி எறியப்படும்‌ மாயை. நீதிமொழிகள்‌ 21:6 
வெறுக்கிறவன்‌ தன்‌ உதடுகளால்‌ கெடுக்கிறான்‌, அவனுக்குள்‌ 
வஞ்சகத்தை வைக்கிறான்‌; அவன்‌ நேர்மையாகப்‌ பேசினால்‌, அவனை 
நம்பாதே: அவனுடைய இருதயத்தில்‌ ஏழு அருவருப்புகள்‌ உள்ளன. 
எவனுடைய பகை வஞ்சகத்தால்‌ மூடப்படுகிறதோ, அவனுடைய 
அக்கிரமம்‌ முழு சபைக்கும்‌ முன்பாக வெளிப்படுத்தப்படும்‌. குழி 
தோண்டுகிறவன்‌ அதில்‌ விழுவான்‌; கல்லைப்‌ புரட்டுகிறவனுக்கு அது 
திரும்பும்‌. பொய்‌ நாக்கு தன்னால்‌ துன்புற்றவர்களை வெறுக்கும்‌; 
முகஸ்துதி செய்யும்‌ வாய்‌ நாசத்தை உண்டாக்கும்‌. 

நீதிமொழிகள்‌ 26:24-28 

கிசுகிசுப்பவன்‌ என்று அழைக்கப்படாதே, உன்‌ நாவினால்‌ 
காத்திருக்காதே; பிரசங்கி 5:14 


